


ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தரின்‌ 


ஸ்ரீமத்‌ ஸூந்தரகாண்டம்‌ 




















தமிழில்‌ உரை எழுதியவர்‌ 


'ப்ரஸங்க பூஷணம்‌” 
திரு. 5.லக்ஷமிபதிராஜா, சென்னை 


வெளியீடு ்‌ 


ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌ 
பெங்களூரு 








ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தரின்‌ 
ஸ்ரீமத்‌ ஸூந்தரகாண்டம்‌ 


மத்வ மடப்பரம்பரையில்‌ உடுப்பி அஷ்ட மடங்களில்‌ ஸோதே மடத்தின்‌ பீடாதீஸராக 
அலங்கரித்தவர்‌ ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர்‌. மத்வ ஸித்தாந்தத்தில்‌ வியாஸ ஸாகித்யம்‌ மற்றும்‌ 
தாஸ ஸாகித்யம்‌ என இரண்டுக்குமே தமது பங்களிப்பை அளித்த மஹனிபர்‌. பலதரப்பட்ட 
காவிய, ஸ்தோத்திர, டிப்பணி மற்றும்‌ வியாக்யான கிரந்தங்களை இயற்றியதுடன்‌ 
கன்னடத்திலும்‌ , துளு பாஷையிலும்‌ ஹயவதன முத்ரையிலே பல க்ருதிகளையும்‌ 
ரசனை செய்துள்ளார்‌. முக்யப்ராணரின்‌ மஹத்துவங்களை தமது பல கிருதிகளில்‌ 
விவரித்துள்ள ஸ்ரீ வாதிராஜர்‌, ஸ்ர ஹனுமந்தனின்‌ பராக்கிரமங்களை முக்கியமாக 
வர்ணிக்கும்‌ ஸ்ரீமத்‌ ராமாயணத்தின்‌ ஸூந்தரகாண்டப்‌ பகுதிகளை பிரத்யேகமாக விளக்கும்‌ 
வகையில்‌ கன்னடத்தில்‌ அருளிய கிரந்தமே ஸ்ரீமத்‌ ஸூந்தரகாண்டமாகும்‌. 


ஸ்ரீ வாதிராஜரின்‌ இந்த ஸுூந்தரகாண்டம்‌, ஒரு பல்லவியுடன்‌ 11 பத்யங்களில்‌ அமைந்த 
மிகச்சிறிய கிரந்தமாகும்‌. ஸ்ரீமத்‌ வால்மீகி ராமாயணத்தின்‌ ஸுூந்தர காண்டத்தின்‌ 
பகுதிகளை, ஸ்ரீ ஹயக்ரீவ ரூபி பரமாத்மா அருளிய 100 கோடி ஸ்லோகங்களைக்‌ கொண்ட 
மூல ராமாயணத்தையும்‌, ஸ்ரீமன்‌ மத்வாச்சாரியாரின்‌ மஹாபாரத தாத்பர்ய 
நிர்ணயத்தையும்‌ அனுசரித்து மிகச்‌ சுருக்கமாக, எளிமையாக ராக தாளத்துடன்‌ பாடி, 
ரஸிக்கும்படியாக வழங்கிய விதம்‌ ஆச்சர்யப்படத்தக்க வகையில்‌ உள்ளது. 


ஸ்ரீ வாதிராஜர்‌ இந்த கிரந்தத்தில்‌, முதலில்‌ பல்லவியிலே சாதுர்யம்‌ படைத்தவனான ஸ்ரீ 
ஹனுமனைப்‌ புகழ்ந்து கொண்டாடி, பின்னர்‌ 11 பத்யங்களில்‌ ஸ்ரீ ராமரின்‌ ஆணைக்கிணங்க, 
தூரத்திலிருந்தே லங்கையைக்‌ கண்டு, ஸ்ரீ ராமரை ஸ்மரித்து, கடலைத்தாண்டி, லங்கிணி 
முதலான ராக்ஷஸர்களை வென்று, சீதையைக்‌ கண்டு, ஸ்ரீ ராமரின்‌ க்ஷேமத்தை உரைத்து, 
மோதிரம்‌ அளித்து, அசுரர்களை விரட்டி அடித்து, ராவணனின்‌ மகனான அக்ஷகுமாரனைக்‌ 
கொன்று, இன்னொரு மகனான இந்திரஜித்‌ எய்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு (நடித்து) 
சபையில்‌ ராவணனைக்‌ கண்டு, தன்னை ஸ்ரீ ராமரின்‌ ஸேவகன்‌ என அறிமுகப்படுத்திக்‌ 
கொண்டு, எச்சரிக்கை விடுத்து, தமது பராக்ரம சாமர்த்தியத்தை எடுத்துக்கூறி, ராவணனின்‌ 
ஆணைக்கு இணங்க ராக்ஷஸர்கள்‌ ஹனுமனின்‌ வாலில்‌ துணியைச்‌ சுற்றி நெருப்பு 
வைக்க, ஸ்ரீ ராமரின்‌ பாத ஸ்மரணையுடன்‌ லங்கையை சுட்டுப்‌ பொசுக்கி, கடலை மீண்டும்‌ 
தாண்டி, ஸ்ரீ ராமனிடம்‌ சீதாதேவியின்‌ க்ேமத்தைத்‌ தெரிவித்து, அவள்‌ அளித்த 
சூடாமணியையும்‌ ஸமர்ப்பணம்‌ செய்ததையும்‌, பின்னர்‌ வானரப்படைகள்‌ சேதுவை 
அமைத்து, லங்கை சென்று, யுத்தம்‌ புரிந்ததையும்‌, ஸ்ரீ ராமபிரானும்‌, அவர்‌ தலைமையில்‌ 
வானர சேனையும்‌ ராவணன்‌ முதலான ராக்ஷஸர்களைக்‌ கொன்று, விபீஷணனுக்கு 
பட்டம்‌ சூட்டி, ஸ்ரீ ராமன்‌ சீதையை அழைத்துக்‌ கொண்டு அயோத்தி திரும்பி, முடிசூட்டிக்‌ 
கொண்டு ராஜ்ஜியம்‌ புரிந்ததையும்‌ வர்ணித்து, முடிவில்‌ ஸ்ரீ ஹனுமனின்‌ புகழை மீண்டும்‌ 
பாடி பூர்த்தி செய்கிறார்‌. 


ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தரின்‌ 
ஸ்ரீ ஸுந்தர காண்டம்‌ - 


பிரதி பத்ய அர்த்தம்‌ 


எஷ்டு சாஹஸவந்த நீனே பலவந்த 

திட்ட மூருதி ப'ளிரே ப£ளிரே ஹனுமந்த 

அட்டுவ களரெதெ: மெட்டி துளிது* தலெ 

குட்டி செண்டாடித* திட்ட நீ நஹுதோ”। | பல்லவி 


எத்துணை சாதுர்யம்‌ படைத்தவன்‌ நீ ! நீ தான்‌ பலசாலி ! கெட்டிக்காரனே ! வாழி ! வாழி ! 
ஹனுமந்தனே !! 


வழி மறித்த அரக்கர்களை வதைத்து அழித்து, தலையில்‌ குட்டி, பந்தாட்டம்‌ ஆடிய 
கெட்டிக்காரன்‌ நீ தானே !! 


பத்யம்‌ 1: 

ராமரப்பணெயிந்த* ஷரதி*ய தாட்டி 

ஆ மஹா லங்கெய கண்டெ” கிரீடி 
ஸ்வாமிய கார்யவ ப்ரேமதி்‌ நடெ“ஸிதி* 
ஈ மஹியொளு நினகா“ரை ஸாடி 


தூரதிந்தஸுரன புரவனெ நோடி” 

ப*ரதி* ஸ்ரீராமன ஸ்மரணெய மாடி” 
ஹாரிதெ” ஹருஷதி” ஹரிஸி லங்கிணியனு 
வாரிஜமுகிூயனு கண்டு மாதாடி” || எஷ்டூ 


ராமரின்‌ உத்தரவினால்‌ சமுத்திரத்தைத்‌ தாண்டி, அந்த மாபெரும்‌ லங்கையைக்‌ கண்ட 
புத்திமானே !! ராமரின்‌ காரியத்தை (சேவையை, ப்ரேமையுடன்‌ பக்தி) செய்த உனக்கு 
இணை யாருளர்‌ இவ்வுலகில்‌ ? 


தூரத்திலிருந்தே (லங்கையை) நகரத்தைக்‌ கண்டு, ஸ்வாமியான ஸ்ரீ ராமனை ஸ்மரித்துக்‌ 
கொண்டு, சமுத்திரத்தைத்‌ தாண்டி, லங்கிணியை வென்று, தாமரை போன்ற அழகிய முகம்‌ 
படைத்த சீதையைக்‌ கண்டு பேசினாய்‌ !! 


பத்யம்‌ 2: 

ராமரக்ஷேமவ ரமணிகெ” பேளி 

தாமஸ மாட*தெ: முத்‌*ரிகெ நீடி” 
ப்ரேமதி* ஜானகி கு*ருஹனு கொட'லாக” 
ஆ மஹாவனதொ”ளு ப*லவனு பேடி” 


கண்ணிகெ: ப்ரியவாத” ஹண்ணனு கொய்து” 
ஹண்ணின நேவத”“லி அஸுரர ஹொய்து” 
ப£ண்ணப'ண்ணனெ ஹாரி நெகெூனெகெ£தா£டுத 
ப*ண்ணிஸி அஸுரர ப*ூலவனு முரிது* || எஷ்டூ 


சீதா தேவியைக்‌ கண்ட ஹனுமன்‌, ஸ்ரீ ராமரின்‌ நலனைப்‌ பற்றி சீதைக்கு உரைத்து, தாமதம்‌ 
செய்யாமல்‌ அடையாள மோதிரத்தை அளிக்க, அன்புடன்‌ ஜானகி அதை ஸ்வீகரித்து 
ஆனந்தம்‌ கொண்டாள்‌. 


பின்னர்‌ அப்பெரிய அசோகவனத்தில்‌ பழங்களைத்‌ தேடிவர, கண்ணுக்கு அழகாய்த்‌ 
தோன்றிய பழங்களைப்‌ பறித்து, அதைத்‌ தடுக்க வந்த அசுரர்களை அடித்து, தாவித்‌ தாவி 
வானரமான ஹனுமந்தன்‌ நகை நகைத்து அசுரரின்‌ பலத்தை முறியடித்தான்‌. 

பத்யம்‌ 3: 

ஷ்ருங்கா“ர வனதொ”“ளகெ: இத்‌“த” ரக்கஸர 

அங்க*வனளிஸிதெ்‌ அதிரணஹஷூர 

நுங்கி* அஸ்த்ரக£ள அக்ஷய குவரன 

ப*ங்கிஸி பி£ஸுடெயோ பந்த” ரக்கஸர 


தூ£ரு கேளித*ரெல்ல ராவணனொட*னெ 

சீருத கரெஸித” இந்தி'ரஜிதுவனெ 

சோரகபிய நீ ஹிடி'தஹுதென்னுத 

ஷுரர களுஹித்‌ நிஜஸுதனொடனெ |।எஷ்டு 


ஸ்ருங்காரமான வனத்தினில்‌ இருந்த அஸூரர்களை அடித்து விரட்டிய அதிரண ஸுூரனே 
! போருக்கு வந்த ராவணனின்‌ மகன்‌ அக்ஷகுமாரனை வதைத்து அழித்தாயே ! 


அக்ஷகுமாரன்‌ கொல்லப்பட்ட இந்த சங்கதியை அசுரர்கள்‌ ராவணனுக்குத்‌ தெரிவிக்க, 
உடனே அவன்‌ தனது இன்னொரு மகனான இந்திரஜித்தை அழைத்தான்‌. "அந்த வானரனை 
நீ பிடித்து வருவாய்‌" எனக்கூறி புதல்வனுடன்‌ அசுரர்களையும்‌ அனுப்பினான்‌ ராவணன்‌. 


பத்யம்‌ 4: 

பிடி'த£னு இந்தி'ரஜிது கடு” கோபதிந்த” 
ஹெடெ முரி கட்டித்‌ பி*ரம்மாஸ்திரதி"ந்த* 
குடுகுடு குட்டுத கிடி'கிடி'யாகு'த 
நடெ*த*னு லங்கெய ஒடெ'யனித்தெ“டெ“கெ”* 


கண்ட*னு ராவணனுத்த“ண்ட” கபியனு 
மண்டெய தூகு“த மாதாடி'ஸித*னு 

ப*ண்டு மாட“தெ்‌ பிடெனோடு* கபியனெ 
க£ண்டு“க”லிய து:ருது“ரிஎபி நோடி*த*னு || எஷ்டூ 


ஹனுமனைப்‌ பிடிக்க வந்த இந்திரஜித்‌ மிகுந்த கோபத்துடன்‌ பிரம்மாஸ்திரத்தால்‌ 
ஹனுமந்தனைக்‌ கட்டினான்‌. கர்ஜித்துக்‌ கொண்டு, ஆரவாரம்‌ செய்து கொண்டு, லங்கை 
அரசன்‌ ராவணனிடம்‌ அழைத்துச்‌ சென்றான்‌. 


அட்டகாசம்‌ செய்த கபியைக்‌ கண்ட ராவணன்‌, தலை நிமிர்ந்து மமதையுடன்‌ பேசினான்‌. 
"வானரனே ! உன்னைத்‌ தண்டிக்காமல்‌ விட மாட்டேன்‌" என்று மிரட்டினான்‌. 


பத்யம்‌ 5 : 

சலவ்யாகோ” நினகி“ஷ்டூ எலவோ கோட£க*னெ 
நெலெயாவுத்‌” ஹேளோ நின்னொடெயனெஸரன்ன 
ப“லவந்த்‌ ராமர பண்ட ப“ந்திஹெனோ 

ஹலவு மாத்யாகோ ஹனுமனு நானே 


ப*ட* ராவணனெ நின்ன ப£“டி”து” ஹாகுவெனோ 
ஒடெ'யனப்பணெயில்ல எந்து தாளிதெனோ 
ஹுடியேளிஸுவெனோ கூள ரக்கஸரனெ 
தொடெவெனோ நின்ன பணெய அக்ஷரவ ||எஷ்டூ 


ராவணன்‌ ஹனுமனிடம்‌ விசாரிக்கும்‌ விதமாக, "வானரனே ! ஏன்‌ இந்த அட்டகாசம்‌ 
செய்தாய்‌ ? உன்னுடைய விவரம்‌ என்ன? உன்னை அனுப்பியவன்‌ யார்‌ ? உன்னுடைய 
எஜமானனின்‌ பெயர்‌ என்ன ?” என்று கேட்டான்‌. 


ஹனுமன்‌ அதற்கு பதிலளிக்கும்‌ விதமாக "பலசாலியான ஸ்ரீ ராமனின்‌ சேவகன்‌ நான்‌. 
இன்னும்‌ உன்னிடம்‌ எனக்கு ஏன்‌ வீண்‌ பேச்சு? எனது பெயர்‌ ஹனுமன்‌ !"” என தைரியமாக 
பதில்‌ உரைத்தான்‌. 


மேலும்‌ ஹனுமன்‌ ராவணனை மிரட்டும்‌ விதமாக, "மூட ராவணனே ! உன்னை அடித்துப்‌ 
போடுவேன்‌. என்‌ எஜமானனின்‌ உத்தரவு எனக்கு இல்லை என்பதால்‌ பொறுமையுடன்‌ 
இருக்கிறேன்‌. உன்னைப்‌ பந்து போல அடித்து உதைத்திடுவேன்‌. உன்னுடைய தலை 
எழுத்தை துடைத்துப்‌ போடுவேன்‌ ராக்ஷஸனே !" என கோபத்துடன்‌ உரையாற்றினான்‌. 


பத்யம்‌ 6 : 

நின்னந்த தூ£தரு ராமன ப£ளியொளு 
இன்னெஷ்டு மந்தி? உண்டு ஹேளோ நீ த்வரிய 
நன்னந்த தூ'தரு நின்னந்த ப்ரேதரு 

இன்னூரு முன்னூரு கோடி கேளரியா 


கடு கோபதி“ந்த*லி கூள ராவணனு 
ஸுடிரெந்த* பாலவ ஸுத்தி வஸனவ 
ஒடெஃயன மாதிகெ* தடெப*£டெ* இல்லதெ” 
ஓட*னெ முட்டி*த*௬ க“டி*மனெயவரு ||எஷ்டு 


"உன்னைப்‌ போன்ற தூதர்கள்‌ அந்த ராமனிடம்‌ இன்னும்‌ எத்தனை பேர்‌ உள்ளனர்‌ 
சொல்வாயாக !" என்று வினவிய ராவணனுக்கு, ஹனுமன்‌ அலட்சியமாக பதில்‌ உரைக்கும்‌ 
விதத்தில்‌, "கேட்டறிந்து கொள்‌ ! என்னைப்‌ போன்ற தூதர்கள்‌, உன்னைப்‌ போன்ற பேடிகள்‌ 
இருநூறு முன்னூறு கோடி பேர்‌ இருக்கின்றனர்‌" என்றுரைத்தான்‌. 


அனுமனின்‌ பதிலைக்‌ கேட்டவுடன்‌, பூச்சியைப்‌ போன்ற ராவணன்‌ கடும்‌ கோபம்‌ கொண்டு, 
வானரத்தின்‌ வாலில்‌ நெருப்பை வைக்கச்‌ சொல்லி கட்டளையிட்டான்‌. எஜமானனின்‌ 
வார்த்தைக்குக்‌ கட்டுப்பட்ட அசுரர்கள்‌ சிறிதும்‌ தாமதமின்றி எல்லோரும்‌ ஓடி வந்தனர்‌. 


பத்யம்‌ 7 : 

தந்த*ரு வஸனவ தண்ட'தண்ட“த“லி 
ஒந்தொ”ந்து” மூடெ எம்ப“த்து கோடியல்லி 
சந்த'தி* ஹரளின தை'லதொளத்திஸி 
நிந்தன ஹனுமனு பாலவ பெளெஸுத 


ஷாலு ஸகலாதியு ஸாலத”யிரலு 
பா£லேர வஸ்த்ரவ ஸெளெது* தாரெனலு 
பாலவ நில்லிஸெ பெ“ங்கியனிடு“தலி 
காலம்ருத்யுவ கெணகித*ரல்லி ||எஷ்டூ 


அனுமனின்‌ வாலில்‌ நெருப்பினை வைக்க ஆயத்தப்‌ பணிகளை மேற்கொண்ட அசுரர்கள்‌, 
அனைவரும்‌ உடனே ஒவ்வொரு மூட்டைத்‌ துணிகளைக்‌ கொணர்ந்தனர்‌. மிகவும்‌ 
ஜம்பமாக எண்ணெயில்‌ துணிகளை நனைத்து எடுத்தனர்‌. ஹனுமன்‌ இவைகளைப்‌ பார்த்து 
நகைத்து, தனது வாலினை உயர எழுப்பினான்‌. 


ஜனங்கள்‌ கொணர்ந்த துணிகள்‌, சால்வைகள்‌ முதலானவை போதாமல்‌ போக, ஸ்த்ரீகளின்‌ 
ஆடைகளையும்‌ எடுத்து வரச்சொல்லி, வாலில்‌ சுற்றிய துணியில்‌, அசுரர்கள்‌ நெருப்பினை 
வைப்பதன்‌ மூலமாக, கால ம்ருத்யுவைத்‌ தூண்டினர்‌ (தங்களது மரணத்திற்குத்‌ தாமே 
அழைப்பு விடுத்தனர்‌. 

பத்யம்‌ 8: 

குணிகுணிதா:“டூ“த கூகி்‌ பொப்பிடூ“த 

இணுகினோடூ“த அஸுரரனணகிஸுத 

ஜணஜணஜணரெனெ பா£லத க“ண்டெயு 

மனதி” ஸ்ரீ ராமன பாத'வ நெனெயுத 


மங்களம்‌ ஸ்ரீராமசந்திர மூருதிகெ” 

மங்களம்‌ ஸீதாதே“வி சரணங்க“ளிகெ” 
மங்க£*ளவெனுத லங்கெயஸுட்டூ 

லங்கிஸி அஸுரன கட்‌*£ட*கெ* ஹிடி“த”* ||எஷ்டு 


வாலில்‌ வைக்கப்பட்ட நெருப்பு பற்றி எரிய, ஹனுமன்‌ குதித்துக்‌ கூத்தாடி கூச்சலிட்டுக்‌ 
கொண்டு, திரும்பித்‌ திரும்பி பார்த்துக்‌ கொண்டு, அசுரர்களைக்‌ கண்டு, எள்ளி நகையாடிக்‌ 
கொண்டு, வாலில்‌ கட்டி இருந்த மணிகளினால்‌ 'ஜண ஜண என்று சத்தம்‌ எழுப்பிக்‌ 
கொண்டு, மனதில்‌ ஸ்ரீ ராமரின்‌ பாதங்களை நினைத்துக்‌ கொண்டு பாடலானான்‌. 


"மங்களம்‌ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ! மங்களம்‌ சீதா தேவியின்‌ சரணங்களுக்கு !” என 
போற்றித்‌ துதித்து, பாடிக்‌ கொண்டு, லங்கையை சுட்டுப்‌ பொசுக்கியதுடன்‌ தாவித்‌ தாவி 
அரக்கர்களையும்‌ பிடித்தான்‌ ஹனுமன்‌. 


பத்யம்‌ 9 : 

ஹொத்திது அஸுரன க“ட்‌'ட” மீஸெகளு 
ஸுத்திது ஹொகெ: பிரம்மாண்ட” கோடியொளு 
சித்ததி* ராமரு கோபிஸுவரு எந்து” 

சித்ரதி* நடெ*தசனு அரஸனித்தெ“டெ“கெ* 


ஸீதெய க்ஷேமவ ராமரிக்‌“ஹேளி 

ப்ரீதியிம்‌ கொட்ட குருஹ கரத”ல்லி 
ஸேதுவெ கட்டி சதுரங்க பலஸஹ 

முத்திது லங்கெய எ௦ூரெகெ”ய்யுதலி ||எஷ்டு 


அஸுரர்களின்‌ கட்டிடங்கள்‌ பற்றி எரிய, சுற்றிலும்‌ தீயினால்‌ புகை பிரம்மாண்டமாகச்‌ 
சுற்றிக்‌ கொண்டது. இனியும்‌ ஏதேனும்‌ காரியம்‌ செய்தால்‌ ஸ்ரீ ராமர்‌ கோபிப்பார்‌ 
என்றெண்ணி ஸ்ரீராமரின்‌ சங்கல்பத்தை அறிந்திருப்பதால்‌), சமுத்திரத்தைத்‌ தாண்டி 
மறுகரையில்‌ ஸ்ரீ ராமன்‌ இருக்குமிடம்‌ வந்தடைந்தான்‌ ஹனுமன்‌. 


ஸூதாதேவியின்‌ நலனைப்‌ பற்றி ஸ்ரீ ராமருக்குத்‌ தெரிவித்து, அவள்‌ ப்ரீதியுடன்‌ அளித்த 
சூடாமணியையும்‌ ஸ்ரீ ராமரிடம்‌ ஸமர்ப்பித்தான்‌ ஹனுமன்‌. பின்னர்‌ சமுத்திரத்தில்‌ 


சேதுவைக்‌ (அணை, கட்டி, வானர சதுரங்க சேனையுடன்‌ லங்கையை அடைந்தனர்‌ ஸ்ரீ 
ராமரின்‌ படையினர்‌. 


பத்யம்‌ 10 : 

வெக்‌“க“ளவாயிது ராமர தண்டு* 
முத்திது லங்கெய கோடெய கண்டு” 
ஹெக்கத காய்வர நுக்கு மாடு*திரெ 
ஐக்‌'க*னெ பேள்தரு ராவணக*ந்து” 


ராவண மொத'”லாத” ராக்ஷஸர கொந்து” 
பா£வஷத்‌*த*த'லி விபீ£ஷண பா£ளெந்து* 
தேவி ஸ்தெயனொட*கொண்டு அயோத்யதி: 
தேவ ஸ்ரீ ராமரு ராஜ்யவாளித'ரு || எஷ்டு 


ஸ்ரீ ராமனின்‌ படை லங்கை கோட்டையை முற்றுகையிட்டது. ராவணனுடன்‌ போரிட்டார்‌ 
ஸ்ரீ ராமர்‌. அசுரப்படை தோல்வியுற்றது. 


ராவணன்‌ முதலான ராக்ஷஸர்களைக்‌ கொன்று, விபீஷணனுக்கு பட்டம்‌ சூட்டி , ஸீதா 
தேவியை அழைத்துக்‌ கொண்டு ஸ்ரீ ராமர்‌ அயோத்திக்கு திரும்பி வந்து, முடிசூட்டிக்‌ 
கொண்டு ராஜ்ஜியத்தை ஆண்டார்‌. 


பத்யம்‌ 11: 

ஷங்கதை£த்யன கொந்தெ” ஷரணு ஷரணய்ய 
ஷங்ககி“ரியலி நிந்த ஹனுமந்தராய 
பங்கஜாக்ஷ ஹயவதனன கடாக்ஷதி” 
பி£ங்கதி* படெ'தெ£யோ அஜன பதவிய ||எஷ்டு 


எண்ணிலடங்கா அரக்கர்களைக்‌ கொன்றாய்‌ ! ஸரணம்‌ ஸரணம்‌ அய்யா ! ஸங்க கிரியில்‌ 
நின்றாய்‌ ஹனுமந்தராயா ! 
பங்கஜாகஷனான ஹயவதனின்‌ அருட்‌ கடாக்ஷத்தால்‌ பா'வி, பிரம்ம பதவியை 
பெருமையுடன்‌ பெற்றாய்‌ ! 


க்ஸ்‌ 


ஸுந்தர காண்டத்தைப்‌ படித்தாலும்‌, கேட்டாலும்‌ சுபிட்சம்‌ உண்டாகும்‌. இத்தகைய உயரிய 
கிரந்தத்தை அனுதினமும்‌ விஸேஷ அர்த்தங்களைத்‌ தெரிந்து கொண்டு, பாராயணம்‌ 
செய்து, ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தரின்‌ அந்தர்யாமியான ஸ்ரீ ஹயக்ரீவ ரூபி பரமாத்மாவின்‌ 
அனுக்ரஹத்திற்கு பாத்திரராவோமாக. 

ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ॥ 


ப்ரஸங்க பூஷணம்‌ 
5.லக்ஷமிபதிராஜா 
சென்னை 





ஸ்ரீவாதிராஜ தீர்த்தரின்‌ 


ஸ்ரீமத்‌ ஸுந்தரகாண்டம்‌ 








தமிழில்‌ உரை எழுதியவர்‌ 


'ப்ரஸங்க பூஷணம்‌” 
திரு. 5.லக்ஷமிபதிராஜா, சென்னை 





வெளியிட உதவி செய்தவர்‌ 


திரு. ராகவேந்திரன்‌, 
ஒண்டிபுதூர்‌, கோவை 





வெளியீடு : 


ஜகன்னாத கேசவ ப்ப்ளிகேஷன்ஸ்‌, பெங்களூரு 


தொடர்புக்கு : 


jagannathakesava.blogspot.com 
Ph: 8904458276 


Email : haridasa.vijayam@gmail.com 





